GOVERNMENT OF TAMIL NADU 

2017 


[ Regd . No. TNICCN/ 467 / 2012- 14 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
[ Price: Rs . 4 . 80 Paise . 


காடு 


. 


கப்பன் 


நாகை 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்யை 


மயே வெல் 


வல்லும் 


No. 24A ] 


சென்னை , புதன்கிழமை, பிப்ரவரி 1 , 2017 
தை 19 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு- 2048 


பகுதி IV - பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


பக்கங்கள் 


பொருளடக்கம் 


சட்டமுன்வடிவுகள் : 


எண் 12/ 2017 - அண்ணாமலைப் பல்கலைக்கழக (திருத்தம் ) நீக்கறவுச் சட்டம் .... 


2 - 4 


எண் 13/ 2017 - தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் சட்டம் 


5 - 12 


IV - 1 Ex . (T ) (24A ) - 1 


[ 1 ] 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2017 - ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 1 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் 

அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க காரண விளக்கவுரையுடன் 
சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின்கீழ் பொதுத் 
தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 12 / 2017 . 


மார் , இந்தச் சட்டம், 2017 


2012 - ஆம் ஆண்டு அண்ணாமலைப் பல்கலைக்கழகச் (திருத்தம் ) 

சட்டத்தை நீக்கறவு செய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 
இந்தியக் குடியரசின் அறுபத்து எட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : - 

1 . ( 1 ) இந்தச் சட்டம் , 2017 - ம் ஆண்டு அண்ணாமலைப் பல்கலைக்கழக குறுந்தலைப்பு 
( திருத்தம் ) நீக்கறவுச் சட்டம் என்று அழைக்கப்பெறும் . 

மற்றும் 

தொடக்கம் . 
(2 ) இது , 2015 - ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 8 - ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்து விட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

2 . 2012 - ஆம் ஆண்டு அண்ணாமலைப் பல்கலைக்கழகச்(திருத்தம் ) சட்டம் ஈங்கிதனால் நீக்கறவு . 
நீக்கறவு செய்யப்பட்டது . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்கக் காரண விளக்கவுரை 
1928 - ஆம் ஆண்டு அண்ணாமலைப் பல்கலைக்கழகச் சட்டத்தைத் (தமிழ்நாடு சட்டம் 
1/ 1929 ) திருத்தம் செய்வதற்காக 2012 - ஆம் ஆண்டு அண்ணாமலைப் பல்கலைக்கழகச் 
(திருத்தம் சட்ட முன்வடிவு ) (சட்டமன்றப் பேரவை சட்ட முன்வடிவு எண் 47 / 2012 ) 
சட்டமன்றப் பேரவையினால் நிறைவேற்றப்பட்டது . தொலைதூரக் கல்வி முறை மூலமாக 
பயிலும் படிப்புகளை அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் நடத்துவதற்கு மற்றும் இந்தியாவின் 
எந்தப் பகுதியிலும் அல்லது இந்தியாவிற்கு வெளியேயும் கல்வி பயிலும் மையங்களை 
ஏற்படுத்துவதற்கான அதிகாரத்தை பல்கலைக்கழகத்திற்கு அளிப்பதென்பது இந்தியக் 
குடியரசுத் தலைவரின் பரிந்துரைக்காக தமிழ்நாடு ஆளுநரால் ஒதுக்கப்பட்டிருந்தது . 

2 . இதற்கிடையில் , 2013 - ஆம் ஆண்டு அண்ணாமலைப் பல்கலைக்கழகச் சட்டம் 
( தமிழ்நாடு சட்டம் 20/2013) 1928 - ஆம் ஆண்டு அண்ணாமலைப் பல்கலைக்கழக நீக்கறவுச் 
சட்டத்தால் (தமிழ்நாடு சட்டம் 1/1929 ) இயற்றப்பட்டது . தற்பொழுது , இந்தியக் குடியரசுத் 
தலைவர் மேற்சொன்ன 2012 - ஆம் ஆண்டு அண்ணாமலைப் பல்கலைக்கழகச் (திருத்தம் ) 
சட்ட முன்வடிவிற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார் . முதன்மைச் சட்டமாகவுள்ள 1928 - ஆம் 
ஆண்டு அண்ணாமலைப் பல்கலைக்கழகச் சட்டமானது (தமிழ்நாடு சட்டம் 1/ 1929 ) 
2013 - ஆம் ஆண்டு அண்ணாமலைப் பல்கலைக்கழகச் சட்டத்தால் (தமிழ்நாடு சட்டம் 
20 / 2013 ) நீக்கறவு செய்யப்பட்டிருக்கிறது . எனவே , அரசு , 2012 - ஆம் ஆண்டு 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகச் (திருத்தம் ) சட்டத்தை நீக்கறவு செய்வதென முடிவு 
செய்திருக்கிறது . 

3 . இந்தச் சட்ட முன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்க 
விழைகிறது . 


கே .பி . அன்பழகன் , 
உயர்கல்வித்துறை அமைச்சர் . 


அ . மு .பி . ஜமாலுதீன் 

செயலாளர் . 


4 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு - 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2017 - ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 1 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் 

அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க காரண விளக்கவுரையுடன் 
சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின்கீழ் பொதுத் 
தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 13/ 2017 . 


2018 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1- ஆம் நாளில் தொடங்கிய நிதியாண்டின் பணிகளுக்காகவும் , 
நோக்கங்களுக்காகவும் , மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து மேலும் குறிப்பிட்ட சில தொகைகளை 
ஒதுக்கீடு செய்ய வகை செய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு 


இந்தியக் குடியரசின் அறுபத்து எட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் பின்வருமாறு 
சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 இந்தச் சட்டம் , 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் சட்டம் என வழங்கப்பெறும் 


குறுந்தலைப்பு 


2 மாநில அரசு , 2016 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் - ஆம் நாளில் தொடங்கிய நிதியாண்டின் 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் தேவைப்படுகிற இருபத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து 
நாற்பத்தியிரண்டு கோடியே அறுபத்தொன்பது இலட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேற்படாத மேலுமானதொரு 
தொகையை - 


2015 - ஆம் ஆண்டு 
ஏப்ரல் திங்கள் - ஆம் 
நாளில் தொடங்கிய 
நிதியாண்டின் 
பணிகளுக்காகவும் , 
நோக்கங்களுக்காகவும் 
மாநிலத் 
தொகுதிதியத்திலிருந்து 
துணை நிதி ஒதுக்கம் 
செய்தல் 


( a ) இணைப்புப் பட்டியலின் (3 - ஆம் கலப்பத்தியில் ( column ) அறிவித்துள்ளவாறு அந்த 

ஆண்டிற்காகத் தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையால் அனுமதிக்கப்பட்ட துணை மானியங்களையும் , 


( 6 ) இணைப்புப் பட்டியலின் 4 ஆம் கலப்பத்தியில் ( column ) அறிவித்துள்ளவாறு அந்த 

ஆண்டிற்காக மாநிலத் தொகுநிதியத்திற்குச் சாட்டப்பட்ட துணைச்செலவினத்தையும் 


எதிர்கொள்வதற்காக மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து ஒதுக்கீடு செய்யலாம் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


இணைப்புப் பட்டியல் . 


( 2 - ஆம் பிரிவைக் காண்க ) 


கோரிக்கை 


பணிகளும் நோக்கங்களும் 


எண் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் மாநிலத் 

மொத்தம் 
பேரவையால் தொகுநிதியத்திற்குச் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


(1) | 


( 3) 


( 5 ) 


( ரூ.) 


1 மாநிலச் சட்டமன்றம் 


வருவாய் 


மூலதனம் 


கடன் 


2 ஆளுநர் மற்றும் அமைச்சரவை 


வருவாய் 


1 , 000 


மூலதனம் 


கடன் 


3 நீதி நிருவாகம் 


வருவாய் 


3, 31, 99, 000 


80 , 50, 08 , 000 


83 ,82 , 07 ,000 


மூலதனம் 


கடன் 


4 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத் துறை 


வருவாய் 


1 , 32 , 41 , 000 


5 , 73, 00, 000 


7 ,05 ,41 , 000 


மூலதனம் 


கடன் 


5 வேளாண்மைத் துறை 


வருவாய் 


2 , 80 , 92 , 000 


32 , 05 , 000 


3 , 12 , 97 ,000 


மூலதனம் 


4 , 000 


4 , 000 


கடன் 


6 கால்நடை பராமரிப்பு ( கால்நடை பராமரிப்பு பால்வளம் மற்றும் 

மீன்வளத் துறை) 


வருவாய் 


3 , 000 


3 ,000 


மூலதனம் 


. 


கடன் 


. 


7 மீன்வளம் ( கால்நடை பராமரிப்பு பால்வளம் மற்றும் மீன்வளத் 

துறை) 


வருவாய் 


8 ,54 ,65 , 000 


8 , 54 ,65 , 000 


மூலதனம் 


3 , 000 


3 , 000 


கடன் 


8 பால்வளம் ( கால்நடை பராமரிப்பு , பால்வளம் மற்றும் மீன்வளத் 

துறை) 


வருவாய் 


4 , 000 


4 , 000 


மூலதனம் 


1 ,000 


1 , 000 


கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கோரிக்கை 
எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


கீழ்க்காணம் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
போவையால் தொகுநிதியத்திற்குச் 

மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 
( 3 ) 

(5 ) 
( ரூ.) 

( ரூ.) 


வருவாய் 


9 . பிற்படுத்தப்பட்டோர் , மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் 

சிறுபான்மையினர் நலத் துறை 


மூலதனம் 


கடன் 


10 வணிக வரிகள் (வணிக வரி மற்றும் பதிவுத் துறை ) 


வருவாய் 


மூலதனம் 


கடன் 


11 முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப் பதிவு (வணிக வரி மற்றும் வருவாய் 
பதிவுத் துறை) 

மூலதனம் 


கடன் 


12 | கூட்டுறவு ( கூட்டுறவு ,உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் 

துறை) 


வருவாய் 


மூலதனம் 


கடன் 


171 , 69 , 81 , 000 


171 ,69 ,81 ,000 


வருவாய் 


5 ,000 


13 உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ( கூட்டுறவு , உணவு 

மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை ) 


5 ,000 


மூலதனம் 


3 ,000 


3 ,000 


கடன் 


14 எரிசக்தித் துறை 


வருவாய் 


1 ,000 


1 , 000 


மூலதனம் 


3,958 , 19, 00 ,000 


3, 958 ,19,00 , 000 


கடன் 


23. 215 , 00 , 00 , 000 


23, 215 , 00 , 00, 000 


15 சுற்றுச்சூழல் ( சுற்றுச்சூழல் மற்றும் வனத் துறை ) 


வருவாய் 


2 ,000 


2,000 


மூலதனம் 


கடன் 


16 நிதித் துறை 


வருவாய் 


மூலதனம் 


கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


- 


- - 


கோரிக்கை 
எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
பேரவையால் தொகுநிதியத்திற்குச் 

மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


( 3 ) 


( 5 ) 


( ரூ . ) 


1 , 24 , 27 , 000 


1 , 24 , 27 , 000 


17 கைத்தறி மற்றும் துணிநூல் ( கைத்தறி , கைத்திறன் , துணிநூல் வருவாய் 
மற்றும் கதர்த் துறை) 

மூலதனம் 


கடன் 


172 , 19 , 94, 000 


172 , 19 , 94, 000 


18 கதர் , கிராமத் தொழில்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் 

( கைத்தறி , கைத்திறன் , துணிநூல் மற்றும் கதர்த் துறை) 


வருவாய் 


4 ,000 


4 ,000 


மூலதனம் 


கடன் 


8 , 18 , 04 , 000 


8 , 18 ,04 , 000 


19 மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத் துறை 


வருவாய் 


10,37 ,38 ,000 


10,37 ,38,000 

79, 26 , 000 


மூலதனம் 


79, 26 ,000 


கடன் 


20 உயர் கல்வித் துறை 


வருவாய் 


24, 19 ,000 


24 , 19 ,000 


மூலதனம் 


1 , 000 


1 ,000 


கடன் 


21 நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை 


வருவாய் 


1 , 000 


1 ,000 


மூலதனம் 


13, 000 


2 , 34 , 20 ,000 


2 ,34, 33 ,000 


கடன் 


22 காவல் (உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை ) வருவாய் 


16, 40 , 60 ,000 


16, 40 ,60, 000 


மூலதனம் 


4 , 000 


4 . 000 


கடன் 


1, 000 


1 ,000 


வருவாய் 


1 , 27 ,55 , 000 


23 தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் (உள்துறை , மதுவிலக்கு 

மற்றும் ஆயத்தீர்வைத் துறை) 


32 ,69,000 


1 , 60 , 24 , 000 


மூலதனம் 


1 , 000 


1 , 000 


கடன் 


24 சிறைச்சாலைகள் (உள்துறை, மதுவிலக்கு மற்றும் 

ஆயத்தீர்வைத் துறை) 


வருவாய் 


48, 12 , 000 


48 , 12 , 000 


மூலதனம் 


1 , 000 


1 , 000 


கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கோரிக்கை 
எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
பேரவையால் தொகுநிதியத்திற்குச் 

மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


( 2 ) 


( 5 ) 


( ரூ.) 


25 இயக்கூர்திகள் குறித்த சட்டங்கள் - நிருவாகம் (உள்துறை, 

மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை) 


வருவாய் 


1 , 000 


1 , 000 


மூலதனம் 


1 , 000 


1 , 000 


26 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை 


வருவாய் 


மூலதனம் 


27 தொழில் துறை 


வருவாய் 


2 ,000 


2 , 000 


மூலதனம் 


கடன் 


17 , 79 ,47 , 000 


17, 79,47 ,000 


28 செய்தி மற்றும் விளம்பரம் ( தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித் 

துறை) 


வருவாய் 


1 ,67, 88 , 000 


1 , 67 ,88 ,000 


மூலதனம் 


கடன் 


14,000 


14,000 


29 சுற்றுலா - கலை மற்றும் பண்பாடு ( சுற்றுலா , பண்பாடு மற்றும் வருவாய் 
அறநிலையங்கள் துறை) 

மூலதனம் 


4 , 000 


4 , 000 


கடன் 


30 எழுதுபொருள் மற்றும் அச்சு - (தமிழ் வளர்ச்சி மற்றும் 

செய்தித் துறை) 


வருவாய் 


1 , 000 


1 , 000 


மூலதனம் 


2 ,000 


2 ,000 


கடன் 


31 தகவல் தொழில்நுட்பவியல் துறை 


வருவாய் 


3 , 000 


3 , 000 


மூலதனம் 


32 தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


வருவாய் 


3, 59, 09, 000 


3 ,59 , 09 , 000 


மூலதனம் 


2 , 000 


2 ,000 


கடன் 


10 ) 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கோரிக்கை 
என் 


பணிகளும் நோக்கங்களும் 


கீழ்க்காணம் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
போவையால் தொகுநிதியத்திற்குச் 

மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 
( 3 ) 

( 5 ) 


(2) 


33 சட்டத் துறை 


வருவாய் 


2 , 000 


மூலதனம் 


34 நகராட்சி நிருவாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை 


வருவாய் 


9 , 000 


9 , 000 


மூலதனம் 


5 , 000 


5 , 000 


கடன் - 


35 பணியாளர் மற்றும் நிருவாகச் சீர்திருத்தத் துறை 


வருவாய் 


5 ,000 


மூலதனம் 


36 திட்டம் , வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை 


வருவாய் 


5 ,000 


மூலதனம் 


கடன் 


38 பொதுத் துறை 


வருவாய் 


1, 56 .22 , 000 


10, 00 , 000 


1 , 66 , 22 , 000 


மூலதனம் 


கடன் 


39 கட்டடங்கள் ( பொதுப் பணித் துறை) 


வருவாய் 


மூலதனம் 


69. 67 , 57 , 000 


69. 67 .57,000 


கடன் 


40 பாசனம் - ( பொதுப் பணித் துறை) 


வருவாய் 


3 , 000 


3 , 000 


மூலதனம் 


45, 000 


69 ,82 , 000 


70 , 27 ,000 


கடன் 


41 வருவாய்த் துறை 


வருவாய் 


6 , 000 


மூலதனம் 


கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கோரிக்கை 
எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


கீழ்க்காணம் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
போவையால் தொகுதிதியத்திற்குச் 

மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 
( 3 ) 

( 5 ) 


( 2 ) 


42 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறை 


வருவாய் 


2 , 29 ,03 , 000 


2 , 29 ,03, 000 


மூலதனம் 


1 , 000 


1 , 000 


கடன் 


43 பள்ளிக் கல்வித் துறை 


வருவாய் 


7 , 46 , 91 ,000 


7 ,46 ,91 ,000 


மூலதனம் 


5 , 000 


5 , 000 


கடன் 


44 குறு , சிறு மற்றும் நடுத்தரத் தொழில் நிறுவனங்கள் துறை 


வருவாய் 


7 ,60, 09 , 000 


7 , 60 ,09 ,000 


மூலதனம் 


2 , 46 ,51, 000 


2 ,46 ,51,000 


45 சமூக நலம் மற்றும் சத்துணவுத் திட்டத் துறை 


|Isisisil 


வருவாய் 


4 , 11 ,000 


4 , 11 .000 


மூலதனம் 


கடன் 


46 தமிழ் வளர்ச்சி ( தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித் துறை ) 


வருவாய் 


34 ,87,000 


34, 87 , 000 


மூலதனம் 


கடன் 


48 போக்குவரத்துத் துறை 


வருவாய் 


261 ,69, 00 , 000 


261 ,69 ,00 ,000 


மூலதனம் 


கடன் 


198 , 44 ,50 ,000 


198 , 44 , 50 , 000 


49 இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறை 


வருவாய் 


11, 000 


11 , 000 


மூலதனம் 


கடன் 


51 இயற்கைச் சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்பு 


வருவாய் 


703,29. 42 , 000 


703 , 29 ,42 , 000 


மூலதனம் 


கடன் 


12 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கோரிக்கை 
எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


கீழ்க்காவம் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
தொகுநிதியத்திற்குச் 

மொத்தம் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 

( 3 ) 
( ரூ.) 


( 1 ) 


( 2 ) 


( S ) 


52 மாற்றுத் திறனாளிகள் நலத் துறை 


வருவாய் 


4 . 000 


4 , 000 


மூலதனம் 


கடன் 


54 வனம் (சுற்றுச்சூழல் மற்றும் வனத் துறை ) 


வருவாய் 


2,52, 58 , 000 


2 , 52 ,58 ,000 


மூலதனம் 


10 ,07 , 000 


10 .07 , 000 


கடன் 


கடன் செலவுகள் 


வருவாய் 


1 ,000 


மூலதனம் 


கடன் 


-- 


- 


- - 


மொத்தம் 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


86 , 97 , 84 , 000 
3 , 04 , 02 , 000 


1 , 125 , 10 , 24 , 000 
4 ,034 , 27 , 39 , 000 


1 , 038 , 12 ,40 , 000 

4 , 031 , 23 ,37 , 000 
_ 23 ,783 ,31 ,77 , 000 

28 ,852, 67 ,54, 000 


23, 783 , 31 , 77 , 000 


பெருமொத்தம் 


90, 01 , 86 , 000 


28 ,942 ,69 ,40, 000 


- 


- 


- 


.. 


நோக்க - காரண விளக்கவுரை . 


இச்சட்ட முன்வடிவானது 


( a ) 2016 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் - ஆம் நாளில் தொடங்கிய நிதியாண்டிற்காக தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையால் 

அனுமதிக்கப்பட்ட துணை மானியங்களையும் ; 


( b ) அந்த ஆண்டிற்காக , மாநிலத் தொகுநிதியத்தின் மீது சாட்டப்பட்ட துணைச் செலவினத்தையும் , 


எதிர்கொள்வதற்குத் தேவைப்படும் தொகையை அந்நிதியத்திலிருந்து ஒதுக்கீடு செய்ய வகை செய்வதற்காக , அரசமைப்புச் சட்டத்தின் 204 - ஆம் 
உறுப்பின் (0 - ஆம் கூறுடன் இணைத்துப் பொருள் கொள்ளப்பட வேண்டிய 205 - ஆம் உறுப்பினையொட்டி அறிமுகப்படுத்தப்படுகின்றது . 


ஓ. பன்னீர்செல்வம் , 
முதலமைச்சர் . 


அ . மு .பி . ஜமாலுதீன் 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


